இடைக்கால 9,000 
பங்காதாயம்‌ 
அறைகலன்‌ 40,000 
கொள்முதல்‌ 2,29,880 
15,67,200 15,67,200 
சரிக்கட்டல்கள்‌ : 


20. 


பற்று தொகை வரவு தொகை 


(அ) நிலுவையில்‌ உள்ள கூலி ரூ.6,000, சம்பளம்‌ 
ரூ.3,000 


(ஆ) பொது செலவுகளில்‌ முன்கூட்டி செலுத்திய 
காப்பீடு ரூ.300 அடங்கும்‌ ்‌ 


(இ) நிலம்‌ மற்றும்‌ கட்டிடம்‌, ஆலை மற்றும்‌ 
இயந்திரங்கள்‌ மற்றும்‌ தளபாடங்கள்‌ மீது 
முறையே 5%, 10% மற்றும்‌ 20% தேய்மானத்தை 
எழுதுக. 


- (ஈ) 31.3.2003 இல்‌ சரக்கிருப்பு ரூ.1,40,000 ஆகும்‌ 


(௨) கடன்‌ பத்திரம்‌ மீதான நிலுவை வட்டி 
ரூபாய்‌ 18,000 


(ஊ) இறுதி ஈவுத்தொகை ரூ.21,000 செலுத்தப்பட்டது. 
இறுதி கணக்குகளைத்‌ தயாரிக்கவும்‌. 

Distinguish between internal and external 

reconstruction. 


உள்‌ மற்றும்‌ வெளிப்புற புனரமைப்புக்கு இடையில்‌ 
உள்ள வேறுபாடுகள்‌ தருக. 


12 4058 


Time : Three hours 


APRIL/MAY 2023 


BCM31/BCP31/CCP31 — CORPORATE 
ACCOUNTING I 


Maximum : 75 marks 


SECTION A — (10 x 2 = 20 marks) 
Answer ALL questions. 
What is forfeiture of shares? 
பங்குகளை பறிமுதல்‌ செய்வது என்றால்‌ என்ன? 
What is partial underwriting? 
பகுதி எழுத்துறுதி என்றால்‌ என்ன? 
Define Debenture. 
கடன்‌ பத்திரத்தை வரையறுக்கவும்‌. 
Write short notes on 


(a) Issue of debenture at discount 


(b)  Debenture issued as collateral security 
சிறு குறிப்புகளை எழுதுங்கள்‌ 
(அ) தள்ளுபடியில்‌ கடன்‌ பத்திரத்தை வழங்குதல்‌ 


(ஆ) இரண்டாம்‌ நிலை பிணையாக கடன்‌ பத்திர 
வெளியீடு 


4653 


19. The following is the trial balance of Adharsh & Co 
Ltd. as on 31.3.2003 with the authorised capital of 
72000 shares @ Rs.10 each. 


Debit Rs. Credit Rs. 
Cash in hand 900 P and L app A/c 17,400 
Cash at bank 3,55,980 Creditors 60,000 
Calls in arrears 9,000 Debentures 3,60,000 
Wages 92,760 Share capital (called up) 5,52,000 
Land and buildings 3,60,000 Bills payable 45,600 
Plant and machinery 4,832,000 Sales 4,98,000 
General expenses 20,280 Reserve for bad debts 4,200 
Salaries 17,400 General reserve 30,000 
Interim dividend paid 9,000 
Furniture 40,000 
Purchases 2,29,880 
15,617,200 15,67,200 
Adjustments: 
(a) Outstanding wages Rs. 6,000, salaries 
Rs. 3,000 
(b) General expenses include prepaid insurance 
Rs. 300. 


10 4653 


12. 


(b) 


(a) 


௫) 


A Company issued 500 shares of Rs.10 each 
at discount of 10% payable as follows: 


On application Rs.2, on allotment Rs.2, on 
1% call Rs.3, on final call Rs.2. 


But the company forfeitured all the shares 
for non-payment of final call money and 
reissued at 6 per share. Give journal entries. 


ஒரு நிறுவனம்‌ பின்வருமாறு செலுத்த வேண்டிய 
1௦% தள்ளுபடியில்‌ தலா ரூபாய்‌ 1௦ மதிப்புள்ள 
5௦௦ பங்குகளை வெளியிட்டது 

விண்ணப்பம்‌ ரூபாய்‌ 2 இல்‌ 

ஒதுக்கீடு ரூபாய்‌ 2 இல்‌ 

1வது அழைப்பு ரூபாய்‌ 3 இல்‌ 

இறுதி அழைப்பு ரூபாய்‌ 2 இல்‌ 


ஆனால்‌ நிறுவனம்‌ இறுதி அழைப்பு பணத்தை 
செலுத்தாதற்காக அனைத்து பங்குகளையும்‌ 
பறிமுதல்‌ செய்து ஒரு பங்குக்கு ரூபாய்‌ 6 என்ற 
அளவில்‌ மீண்டும்‌ வெளியிடப்பட்டது முதல்‌ 
குறிபேட்டுப்‌ பதிவுகள்‌ தருக. 

Write a notes on redemption of debentures. 


கடன்‌ பத்திரங்களை மீட்பது குறித்து ஒரு 
குறிப்பை எழுதுக. 


Or 


Siva ltd issues 1000 12% debentures of Rs.10 
each. Give journal entries under two 
Situations. 


(G) Issued at a premium of 10% ்‌ 
(ம) "Issued at a discount of 10% 
3 4653 


13. 


[EY] 


6) 


சிவா லிமிடெட்‌ தலா ரூபாய்‌ 1௦ க்கு 1௦௦௦ 12% 
கடன்‌ பத்திரங்களை வெளியிட்டது. கீழ்கண்ட 
இரண்டு சூழ்நிலைகளில்‌ முதல்‌ குறிபேட்டுப்‌ 
பதிவுகள்‌ தருக. 


ப) 10% பிரீமியத்தில்‌ வழங்கப்படுகிறது 
(ப) 10% தள்ளுபடியில்‌ வழங்கப்படுகிறது 


Write a note on acquisition of business. 


வணிகத்தைப்‌ பெறுவது குறித்து ஒரு குறிப்பை 
எழுதுங்கள்‌. 


Or 


C ltd was incorporated on 1.7.2005 which 
took over running concern with effect from 
1.1.2005. The sale for the period upto 
1.7.2005 was Rs.5,40,000 and the sales from 
1.7.2005 to 31.12.2005 amounted to 
Rs.6,60,000. 


The expenses debited to P & L included: 


Directors fees Rs.15,000, Bad debts Rs.3,600, 
Advertisement Rs.12,000, Salaries and 
general expenses Rs.64,000. Formation 
expenses Rs.5,000. Donation to political 
party Rs.5,000. Company's gross profit 
Rs.1,20,000. 


Ascertain the profit prior to incorporation. 


4 4058 


The purchase consideration was agreed upon at 
Rs.12,00,000 to be paid in Rs.10,00,000 fully paid 
equity shares of Rs.10 each at Rs.1l1 and the 
balance in cash. 


Give journal entries to record the above and 
prepare the balance sheet of Vaigai 164. Assuming 
the vendor’s account is finally settled. 


கையகப்படுத்தப்பட்ட தேதியில்‌ கீழ்கண்டவாறு இருப்பு 
நிலைக்‌ குறிப்பை கொண்டுள்ள X மற்றும்‌ Y-ஐ 
கையகப்படுத்த தலா ரூ. 1௦ மதிப்புள்ள ரூ. 10,00,000 
அங்கீகரிக்கப்பட்ட மூலதனத்தைக்‌ கொண்டு வைகை 


லிமிடெட்‌ உருவாக்கப்பட்டது. 
பொறுப்புகள்‌ தொகை சொத்துக்கள்‌ தொகை 

பங்கு முதல்‌ 6,00,000 வில்லங்கமில்லா வளாகம்‌. 7,00,000 
பொது ஒதுக்கீடு  4,00,000 சரக்கிருப்பு 2,00,000 

பற்பல கடனீந்தோர்‌ 2,00,000 பற்பல கடனாளி 1,60,000 
0) ஒதுக்கீடு 10,000 1,50,000 
வங்கியிருப்பு ரொக்கம்‌ 1,50,000 
12,00,000 12,00,000 


கொள்முதல்‌ மறுபயன்‌ ரூ. 12,0௦0,000 என ஒப்புக்‌ 
கொள்ளப்பட்டது. ரூ.  1௦,00,000 முழுமையாக 
செலுத்தப்பட்ட 1௦ மதிப்புள்ள பங்குகளில்‌ தலா ரூ. 
நாக்கு மற்றும்‌ மீதமுள்ள தொகை ரொக்கமாக 
செலுத்தப்படும்‌. - 
மேற்கூறியவற்றின்‌ பதிவு செய்ய முதல்‌ குறிப்பேட்டுப்‌ 
பதிவுகள்‌ முழுமையை வழங்கவும்‌. வைகை லிமிடெட்‌ 
இருப்புநிலைக்‌ குறிப்பை தயாரிக்கவும்‌. 
விற்பனையாளரின்‌ கணக்கு இறுதியாக தீர்வு 
காணப்படுகிறது எனக்‌ கொள்க. 


9 4653 


டைமக்ஸ்‌ லிமிடெட்‌ தலா ரூபாய்‌ 1௦௦ மதிப்புள்ள10௦௦ 
8% கடன்‌ பத்திரங்களை வெளியிட்டது. கடன்‌ 


பத்திரங்கள்‌ ன்வருமாறு வழங்கப்பட்டிருந்தால்‌, 
நிறுவனத்தின்‌ . புத்தகங்களில்‌ முதல்‌ குறிபேட்டுப்‌ 
ரன்கள்‌ தருக. 


(அ) முகமதிப்பில்‌ மீட்டுக்‌ கொள்ளக்கூடியதாக 
முகமதிப்பில்‌ வழங்கப்படுகிறது. 

(ஆ) முகமதிப்பில்‌ திருப்பிச்‌ செலுத்தக்கூடிய 5% 
தள்ளுபடியில்‌ வழங்கப்படுகிறது. 

(இ) முகமதிப்பில்‌ திருப்பிச்‌ செலுத்தக்கூடிய 10% 
பிரீமியத்தில்‌ வழங்கப்படுகிறது. 

(ஈ) முகமதிப்பில்‌ வழங்கப்படுகிறது. 10% 
பிரீமியத்தில்‌ மீட்டுக்கொள்ள முடியும்‌. 

(௨) பிரீமியம்‌ 10% திருப்பிச்‌ செலுத்தக்கூடிய 5% 
தள்ளுபடியில்‌ வழங்கப்படுகிறது. 


18. Vaigai ltd was formed with an authorised capital 
of Rs.10,00,000 divided into equity shares of Rs.10 
each, to acquire the business of X and Y whose 
balance sheet on the date of acquisition was as 


follows: 
Liability Rs. + Assets Rs. 
Share capital 6,00,000 Free hold premises 7,00,000 
General reserve 4,00,000 Stock 2,00,000 


Sundry creditors 2,00,000 Sundry debtors - 1,60,000 


PS (-) provision 10,000 1,50,000 
Cast at bank 1,50,000 
12,00,000 12,00,000 

8 4653 


சி லிமிடெட்‌ 1.7.2005 அன்று 
உருவாக்கப்பட்டது. இது 1.1.2005 முதல்‌ இயங்கி 
வரும்‌ நிறுவனத்தை எடுத்துக்‌ கொண்டது. 
1.7.2005 வரையிலான காலகட்டத்தின்‌ விற்பனை 
ரூ.5,40,000 ஆகவும்‌. 1.7.2005 முதல்‌ 
x, 31.12.2005 வரையிலான விற்பனை ரூ.6,60,000 
> ஆகவும்‌ இருந்தது. 


இலாப நட்டக்‌ கணக்கில்‌ பற்றெழுதப்பட்ட 
| செலவனங்கள்‌ பின்வருமாறு : இயக்குநர்‌ சம்பளம்‌ 
கீ . 15,000, வராகடன்‌ ரூ 3,600, விளம்பரம்‌ 
வில்‌ 2ரூ.12,000, சம்பளம்‌ (ம) பொதுச்‌ செலவு 
2 ரூ.64,000, அமைப்புச்‌ செலவு ரூ.5,000, 
அரசியல்‌ கட்சிக்கு அளித்த நன்கொடைத்‌ தொகை 
ரூ 5,000, நிறுமத்தின்‌ மொத்த லாபத்‌ தொகை 
ரூ.1,20,000 ஆகும்‌ 


நிறுமப்‌ பதிவுக்கு முன்‌ உள்ள லாபத்‌ தொகையைக்‌ 
காண்க. 


14. (a) Explain the law relating to calculation of 
“Managerial Remuneration”. > 
“நிர்வாக ஊதியம்‌” கணக்கிடுவது தொடர்பான 
சட்டத்தை விளக்குங்கள்‌. 
Or 


(bh) Give specimen of profit and 10885 
appropriation account. 
லாபம்‌ மற்றும நஷ்டம்‌ பகிர்ந்தளித்தல்‌ கணக்கின்‌ 
மாதிரியைக்‌ கொடுங்கள்‌. 


5 4653 


Ll 


What is capital reserve? 


மூலதன காப்பு என்றால்‌ என்ன? 


Provide depreciation on land and. building, 
plant and machinery and furniture 5%, 10%, 


What is time ratio? 

நேர விகிதம்‌ என்றால்‌ என்ன? 

What is dividend? 

ஈவுத்தொகை என்றால்‌ என்ன? 

What are divisible profits? 

பகிர்ந்தளிக்கக்கூடிய இலாபங்கள்‌ என்ன? 

What is purchase consideration? 

கொள்முதல்‌ மறுபயன்‌ என்றால்‌ என்ன? 

What is internal reconstruction? 

உள்‌ புனரமைப்பு என்றால்‌ என்ன? 
SECTION B — (5x5 =25 marks) 

Answer ALL questions. 


(a) Discuss the conditions to be satisfied for 
issue of bonus shares. 
மேலூதிய பங்குகள்‌ வழங்குவதில்‌ பூர்த்தி செய்ய 
வேண்டிய நிபந்தனைகளைப்‌ பற்றி 
விவாதிக்கவும்‌. 


Or 


2 4653 


Outstanding 
Rs. 18,000 


and 20% respectively. 
Stock on 31.3.2003 amounted to Rs. 1,40,000 


interest on 


Final dividend paid Rs. 21,000. 


Prepare final accounts. 


debenture 


திரு. ஆதர்ஷன்‌ அங்கீகரிக்கப்பட்ட மூலதனம்‌ ரூ. 1௦ 
மதிப்புள்ள 72,000 பங்குகளை கொண்ட இருப்பாய்வு 


பின்வருமாறு : 
பற்று தொகை வரவு தொகை 
கையிருப்பு ரொக்கம்‌ 900 லாப நட்டக்‌ 17,400 
ஒதுக்கீடு க/கு 
வங்கியிருப்பு 3,55,980 கடனீந்தோர்‌ 60,000 
ரொக்கம்‌ 
அழைப்பு 9,000 கடன்‌ பத்திரங்கள்‌ 3,90,000 
செலுத்தாதது 
கூலி 92,700 முதல்‌ 5,52,000 
நிலம்‌ கட்டிடம்‌ 3,60,000 செ.மா. சீட்டு 45,600 
இயந்திரம்‌ 4,82,000 விற்பனை 4,98,000 
பொதுச்செலவுகள்‌ 20,280 வரா ஐயக்கடன்‌ 4,200 
ஒதுக்கீடு 
சம்பளம்‌ 17,400 பொது ஒதுக்கீடு 30,000 
11 4653 


15. 


a) 


(0) 


Differentiate amalgamation, absorption and 
reconstruction. 

ஒருங்கிணைப்பு ஈர்ப்பு மற்றும்‌ புனரமைப்பு 
ஆகியவற்றை வேறுபடுத்துங்கள்‌. 


Or 


X Ltd took over the asset Rs.3,50,000 and 
liability of Rs.30,000 of Y ltd for the 
purchase consideration of Rs.3,30,000. 


X ltd paid the purchase consideration by 
issuing debenture Rs.100 each at premium of 
10%. 


Give journal entries. 

எக்ஸ்‌ லிமிடெட்‌ சொத்துக்கள்‌ ரூ. 3,50,000 
மற்றும்‌ ரூ. 30,000 ஒய்‌ லிமிடெட்‌ பொறுப்பை 
ரூ. 3,30,000 வாங்குவதற்கு எடுத்துக்‌ கொண்டது. 
எக்ஸ்‌ லிமிடெட்‌ தலா ரூ. 1௦௦ மதிப்புள்ள கடன்‌ 
பத்திரங்களை 10% முனைமத்தில்‌ வெளியிடுவதன்‌ 
மூலம்‌ % லிமிடெட்‌ கொள்முதல்‌ மறுபயனைச்‌ 
செலுத்தியது. முதல்‌ குறிபேட்டுப்‌ பதிவுகளைத்‌ 
தருக. 


6 4653 


172 


17. 


SECTION C — (3 x 10 = 30 marks) 


Answer any THREE questions. 


72 ie 19 

i மடி xplain in detail the requirements for the 
1 ப demption of preference shares as per section 80. 
of the companies’ act 1956. 


நிறுவனங்களின்‌ சட்டம்‌ 1956 இன்‌ பிரிவு 80 இன்‌ படி 


முன்னுரிமை பங்குகளை மீட்பதற்கான தேவைகளை 
விரிவாக விளக்குக. 


Timex ltd issued 1000 8% debentures of Rs.100 


each. Give appropriate journal entries in the books 


of the company, if debentures were issued as 


follows: 


A) 
(௫) 
(9) 
6) 


(9) 


Issued at par redeemable at par. 
Issued at a discount of 5% repayable at par. 
Issued at premium of 10% repayable at par. 


Issued at par, redeemable at a premium of 
10% ்‌ 


Issued at a discount of 5% repayable at a 


- premium 10%. 


ப்‌ 4058 


